GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re . 0. 80 Paise. 


* OF T 


TAMIL 


NMEN 


. 

" HT 
- - - 

ப 
PIE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


1க 


. 


LNADU 


11 


TRUT 


ALONE TR 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 316A ] 


CHENNAI, MONDAY , OCTOBER 18 , 2010 

Aippasi 1 , Thiruvalluvar Aandu - 2041 


Part II - - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை பல்வகை எண் 247 , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ( தேர்தல் ) துறை , நாள் : 18 - 10 - 2010 . ] 
2008ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சி சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 26/2008 ) 3ஆம் பிரிவின் (1)ஆம் உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , வேலூர் மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் , கீழ்க்காணும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்கியுள்ள பரப்பிடங்களை வேலூர் மாநகருக்குள் உள்ளடக்குவதற்கென 
வேலூர் மாநகரின் எல்லை வரம்புகளை மாற்றியமைக்க உத்தேசித்துள்ளார் : 
வ . எண் . உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 

உள்ளாட்சியின் பரப்பிடம் முழுமையாக 
அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா . 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


சத்துவாச்சாரி மூன்றாம் நிலை நகராட்சி 
தாராபடவேடு மூன்றாம் நிலை நகராட்சி 
சேண்பாக்கம் பேரூராட்சி 
அல்லாபுரம் பேரூராட்சி 
தொரப்பாடி பேரூராட்சி 
கழிஞ்சூர் பேரூராட்சி 
காந்திநகர் பேரூராட்சி 
காட்பாடி பேரூராட்சி 
பலவன் சாத்து கிராம ஊராட்சி 
விருபாட்சிபுரம் கிராம ஊராட்சி 
கொணவட்டம் கிராம ஊராட்சி 
விருதம்பட்டு கிராம ஊராட்சி 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


[ 1 ] 


DTP - ||- 2 Ex . (316 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 


உள்ளாட்சியின் பரப்பிடம் முழுமையாக 
அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா . 


( 2 ) 


முழுமையாக 


முழுமையாக 


காங்கேயநல்லூர் கிராம ஊராட்சி 
இடையன் சாத்து கிராம ஊராட்சி 
அரியூர் கிராம ஊராட்சி 
அலமேலுமங்காபுரம் கிராம ஊராட்சி 
சித்தேரி கிராம ஊராட்சி 


முழுமையாக 


முழுமையாக 


முழுமையாக 


மேற்கண்ட மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 


2 . உத்தேச மாற்றம் , இவ்வறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வார காலம் முடிவுற்றப் 
பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . ஆட்சேபணைகள் ஏதுமிருப்பின் , 
எழுத்து வடிவில் , அரசு முதன்மைச் செயலர் , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 


அறிவிக்கை 
[ அரசாணை பல்வகை எண் 248 , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ( தேர்தல் ) துறை, நாள் : 18 - 10 - 2010. ] 
2008ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 27 /2008 ) 3ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தூத்துக்குடி மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் , கீழ்க்காணும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்கியுள்ள பரப்பிடங்களை தூத்துக்குடி மாநகருக்குள் உள்ளடக்குவதற்கென 
தூத்துக்குடி மாநகரின் எல்லை வரம்புகளை மாற்றியமைக்க உத்தேசித்துள்ளார்: 


வ . எண் . 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 


உள்ளாட்சியின் பரப்பிடம் முழுமையாக 
அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா . 


( 2 ) 


( 3 ) 
அத்திமரப்பட்டி முதல் நிலை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
மீளவிட்டான் முதல் நிலை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
முத்தையாபுரம் முதல் நிலை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
சங்கரப்பேரி இரண்டாம் நிலை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
தூத்துக்குடி ரூரல் இரண்டாம் நிலை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
மேற்கண்ட மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 


2 . உத்தேச மாற்றம் , இவ்வறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வார காலம் முடிவுற்றப் 
பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என இதன்மூலம் அறிவிக்கப்படுகிறது . ஆட்சேபணைகள் ஏதுமிருப்பின் , 
எழுத்து வடிவில் , அரசு முதன்மைச் செயலர் , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 


க . அஷோக் வர்தன் ஷெட்டி , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


